செப்பனியா 


உலகளாவிய தண்டனை 


இந்தப்‌ புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து...... 


38 


38 


செப்பனியா என்ற பெயரின்‌ அர்த்தம்‌ “தேவன்‌ மறைக்கிறவர்‌'”' அலலது “தேவன்‌ பாதுகாக்கிறவர்‌” 
1:1ல செப்பனியா தன்னை அறிமுகப்படுத்தியபோது ““எஸ்கியாவின்‌ குமாரனாகிய ஆமரியாவுக்குக்‌ 
குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின்‌ குமாரன்‌” என்று அறிமுகப்படுத்துகிறார்‌. 
ராஜாவாகிய மனாசேயின்‌ இறுதிக்காலத்தில்‌ இவர்‌ பிறந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுக்கு பயந்திருந்த எசேக்கியா ராஜாவின்‌ கொள்ளுப்பேரனான (அரச வம்சத்தில்‌ வந்த ஓரே 
தீர்க்கதரிசி) இவனது சமகாலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌ எரேமியாவும்‌, ஆபகூக்கும்‌. 
செப்பனியா யூதாவின்‌ ராஜாவாகிய யோசியாவின்‌ காலத்தில்‌ கிமு 640 முதல்‌ 609வரை தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தவன (1:1). 
செப்பனியா யோசியாவின்‌ பாட்டனாகிய துன்மார்க்க ராஜாவாகிய மனாசேயின்‌ காலத்திலும்‌, மனாசேயின்‌ 
மகனாகிய துன்மார்க்க ஆமோனின்‌ காலத்திலும்‌ வளர்ந்தவன்‌. 
செப்பனியா இளவயதுள்ளவனாகிய இருந்தபோது விக்கிர வழிபாடுகள்‌, குழந்தைகளை பலிகொடுத்தல்‌, 
நியாயமில்லாத கொலைகள்‌ போன்றவை அவனது மனதில்‌ ஆழமாக பதிந்திருக்க வேண்டும்‌ (2இரா 
21:16,2நாளா33:1-10). 
ஆனால்‌ செப்பனியா தேவனுடைய மனிதனாக வளர்ந்து ஜனத்திற்கு முன்பாக நின்று அவர்கள்‌ 
தேவனைவிட்டு தூரம்போய்விடாபடி தேவனுடைய செய்தியையும்‌, அவரது தண்டனையையும்‌ அறிவித்தான்‌. 
* அதிகாரங்கள்‌ 3 
* வசனங்கள்‌ 56 


காத்தருடைய நாள 


ஈ பழைய ஏற்பாட்டின்‌ வேறு எந்தப்‌ புத்தகத்தை காட்டிலும்‌ இந்தப்‌ புத்தகம்‌ கர்த்தருடைய நாளைக்‌ குறித்து 
பேசுகிறது. 


* கர்த்தருடைய நாளில்‌ தனது தேசமும்‌, சுற்றியுள்ள தேசங்களும்‌, முடிவில்‌ முழு உலகமுமே 
அழிவுக்குள்ளாகப்போவதை கண்டான்‌ (1:2,1:4,2:10) 

ஈ புறஜாதி தேசங்களின்‌ அண்மைக்கால அழிவைக்‌ குறித்தும்‌ (2:13 நினிவேயின்‌ வீழ்ச்சி கிமு612ல்‌) எதிர்கால 
அழிவைக குறித்தும்‌(3:8) தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. 

* யூதாவை சுற்றியுள்ள தேசங்களின்‌ மீதான தண்டனையை குறித்து அவன்‌ அறிவித்தான்‌. 
* மேற்கில்‌ - பெலிஸ்தியா 
கிழக்கில்‌ - மேவாப்‌, அம்மோன்‌ 
* தெற்கில்‌ - எதியோப்பியா 
* வடக்கில்‌ - அசீரியா 

* எதிர்காலத்தில்‌ அமையவிருக்கும்‌ ஆயிர வருட அரசாட்சியின்‌ மகிமையின்‌ விளக்கத்தோடு இந்தப்‌ புத்தகம்‌ 
முடிவடைகிறது. 

கர்த்தருடைய நாளைக்‌ குறித்து செப்பனியா சொன்னது 

1. அது சமீபித்திருக்கிறது 1:14 

2. அது கோபாக்கினையின்‌ நாள்‌ 1:15 

3. அது தேவனுடைய ஜனங்கள்‌ கவ்‌ அவரது க்வி வ நாள்‌ 3:17 


‘Pastor GabrielThomasej oOo ச OT ப்ட்‌ 


... இந்தப்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. ஆக்கியோனும்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ காலமும்‌ 1:1 
11. தண்டனைகள்‌ குறித்த தீர்க்தரிசனங்கள்‌ 1:2-3:8 


A. யூதாவின்‌ மீதான தண்டனை 1:2-18 


B. மனந்திரும்ப அழைப்பு 2:1-3 


C. புறஜாதி தேசங்கள்‌ மீதான தண்டனை 2:4-15 


1. மேற்கில்‌ 
2. கிழக்கில்‌ 


3. தெற்கில்‌ - 


4. வடக்கில்‌ - 


- பெலிஸ்தியா 2:4-7 


- மேவாப்‌, அம்மோன 2:8-11 


எதியோப்பியா 2:12 
அசீரியா 2:13-15 


D. எருசலேமின்‌ மீதான தண்டனை 3:1-7 


E. தேசங்களின்‌ மீதான தண்டனை 3:8 


11]. ஆசீர்வாதங்கள்‌ குறித்த தீர்க்கதரிசனம்‌ 3:9-20 


A. புறஜாதியாருக்கான எதிர்கால ஆசீர்வாதம்‌ 3:9-10 


B. யூதருக்கான த ர” க 3:11-20 


‘Pastor Gabriel oe 


எப்பட 


